இ. 
சிவமயம்‌ 


திருநரெல்லை 
ஆன்மீகத்‌ திங்களிதழ்‌ 


விஜய - ஆட - 2018 - ஜூலை இதம்‌ - 18 


1. ஆசியுரை 2 


சிறப்பாசிரியர்‌ : 
சீர்‌ வளர்‌ சீர்‌ 

எமய்யப்ப ஞான தேசிக 

௬வாமிகள்‌ 


2. கோயிலூர்ப்புராணம்‌ 4 


ஆசிரியர்‌ குழு : 
காப்பியக்‌ கவிஞர்‌ நா. மீனவன்‌ 


3. கோவிலூர்‌ ஆதீன 
கர்த்தர்கள்‌ வரலாறு 9 
முனைவர்‌. பேரா. நா. வள்ளி ஆட ிவன்ண்கோதும்‌ ரத்‌ 
பேரா. நா. சுப்பிரமணியன்‌ 
5. வேதாந்தக்‌ கலைச்‌ 


சொற்கள்‌ 17 


ஆலோசகர்‌ : 
பேரா. தமிழாகரர்‌. 6. மடாயை நிகழ்வுகள்‌ 20 
ஓத. முருகசாமி 
பதீப்பாசிரியர்‌ : 
பேரா. ம. கார்மேகம்‌ 


வெளியீடு : 
கோவிலூர்‌ மடாலயம்‌ 
கோவிலூர்‌ - 5630 307. 
மானகிரி (அஞ்சல்‌). 
(வழி) காரைக்குடி 
| சிவகங்கை மாவட்டம்‌ 
| 


ஆண்டுச்‌ சந்தா ரூ 100.00 


போன்‌ : 04565 - 236846 


அச்சிட்டோர்‌ : 
° o 2 
திருமகள்‌ அச்சகம்‌ 
“ஷய செளந்தர்‌", 
76, ஐவஹர்‌ தெரு, நீயூ டவுன்‌ 
காரைக்குடி - 630 ௦௦1. 


12 ௪ 


உ 
சிவமயம்‌ 


ஒறை வணக்கம்‌ 
தீருஹல்லை 
கடலனைய கவின்ஞானக்‌ கலையறிந்த ஆணடவர்தம்‌ 
கைதொட்ட மலர்பட்டூக்‌ கனிந்த பாதக்‌ 
கவுரிகவு மாரிஒரு நீலியன மறைபேசும்‌ 
கங்காளி சாமுண்டி நெல்லை மாதே 
கண்ணுதலான்‌ காடாடி கவின்‌கொற்ற வாளீசன்‌ 
காதலுக்கே தானுகந்த கருணை நெஞ்ச 
மடவரலே சமிவனமாம்‌ கழனிநகர்க்‌ கோவிலூரில்‌ 


மயிலனைய சாயலுடன்‌ மகிழ்ந்து வாழும்‌ 
மாதரசி நின்னுடைய மாண்புணர்ந்த முனிவரெலாம்‌ 
மண்டியிடப்‌ பேரின்பில்‌ மகிழ வைப்பாய்‌ 
மங்கலைநீ மகராசி மதியணிவான்‌ நதிகடி 
மகிழ்வான்‌தன்‌ மனைவிலயன மலர்ந்த தாயே 
படர்‌கொடியும்‌ கொடிமல௫ம்‌ பரந்திலகு கழனிநகர்‌ 
பாலிக்கும்‌ நின்னுடைய பாதப்‌ பூவைப்‌ 
பாராதார்‌ நல்லருளைச்‌ சாராதார்‌ யாருளர்காண்‌ 
பவளவெற்பைப்‌ படர்பச்சைக்‌ கொடியே எம்மைப்‌ 
பாலிக்கும்‌ அன்னைவயனப்‌ பலர்பாட மகிழ்ந்தருளும்‌ 
பரிமளமே கோமளமே அடியார்க்‌ கென்றும்‌ 
படியளக்கும்‌ நீன்கோயில்‌ படிவந்து தொழுவோர்தம்‌ 
பவமகற்றும்‌ சிலைநுதலே பலர்க்கும்‌ இங்கே 
பயில்புகழ்சேர்‌ வேதாந்த மரபுணர்த்தும்‌ ஆண்டவர்தம்‌ 
பாதமலர்‌ வணங்குபல அடியார்‌ எல்லாம்‌ 
பயின்றுயர மூலமென நின்றிலகும்‌ மறைக்‌ கொழுந்தே 
பரஞானம்‌ உணர்த்துமுனைப்‌ பணிகின்‌ றோமே. 


காப்பியக்‌ கவிஞர்‌ - நற்றமிழ்‌ நாவலர்‌ 
- கவிஞர்கோ நா. மீனவன்‌ 


1 திரூுஷல்லை 


ஆசியுறை 


சீர்‌ வளர்‌ சீர்‌ எமய்யப்ப ஞான தேசிக சுவாமிகள்‌ 


இந்தியாவில்‌ வடகோடி எல்லையான இமயமலை; 
இயற்கையின்‌ கோரதாண்டவம்‌ காரணமாகப்‌ பல்லாயிரக்‌ கணக்கான 
உயிர்‌ இழப்பும்‌ பல நூற்றுக்கணக்கான கோடிகள்‌ பொருள்‌ இழப்பும்‌ 
நேர்ந்தீருக்கின்றன. மக்கள்‌ தங்களுடைய சுய நலத்திற்காக 
இயற்கைக்கு எதிரான பல தரப்பட்ட செயல்களில்‌ ஈடூபடூவதினால்‌ 
இயற்கை வளங்களும்‌ அழிக்கப்பட்டு அதற்குரிய பாதுகாப்பும்‌ 
தகர்க்கப்பட்டூப்‌ பேரழிவை ஏற்படுத்துகிற இயற்கைச்‌ சீற்றங்கள்‌ 
நிகழ்கின்றன. இயற்கையின்‌ பொறுமையை நம்‌ மக்கள்‌ அதிகமாகச்‌ 
சோதிக்கீறார்கள்‌. தொலைக்காட்சிகளிலும்‌, பத்திரிக்கைகளிலும்‌, 
வேறு பல ஊடகங்களிலும்‌ வருகின்ற செய்திகள்‌ நெஞ்சைப்‌ பதற 
வைக்கின்றன. பல இரவுகள்‌ தூக்கத்தையும்‌ கடக்கின்றன. இதற்குக்‌ 
காரணம்‌ பொதுமக்கள்‌ மட்டுமின்றி அரசியல்‌ வாதிகளின்‌ தன்னலச்‌ 
செயல்களும்‌ தேர்தல்‌ வாக்கிற்காகச்‌ செய்கின்ற அக்கிரமங்களுமே 
காரணங்களாக அமைகின்றன. 


இந்தப்‌ பேரழிவு மீட்புப்‌ பணியிலும்‌, சேவையிலும்‌ எல்லாப்‌ 
பகுதி மக்களும்‌ இமயமலையின்‌ அடிவாரத்திலுள்ள சமூக நல 
நிறுவனங்களும்‌, ஆஸ்ரமங்களும்‌ மிகப்‌பெரிய அளவிலே பங்கு 
கொண்டு செயலாற்றி உள்ளனர்‌. இந்த மீட்புப்பணிகளில்‌ நம்முடைய 
ராணுவமும்‌, எல்லைப்படை வீரர்களும்‌ தங்களுடைய உயிரைப்‌ 
பணயம்‌ வைத்துப்‌ பல உயிர்களைக்‌ காப்பாற்றி உள்ளனர்‌. பலரைத்‌ 
தங்களது ஊர்களுக்குத்‌ திரும்புவதற்கு உதவி செய்துள்ளனர்‌. 
அவர்களின்‌ பங்களிப்பு மிகப்‌ பெரியது. அவர்களுக்கு நமது 
நெஞ்சார்ந்த பாராட்டுகள்‌. இது மக்களிடையே மனித நேயமும்‌, 
ஜீவகாருண்யமும்‌ இன்னும்‌ மிகுந்து இருப்பதைத்‌ தெளிவு 
படுத்துகின்றது. 


2 திருஷல்லை 


அதே நேரம்‌ அரசியல்வாதிகளும்‌, மாநீல அரசாங்கமும்‌ 
நடந்துகொண்டவிதம்‌ வேதனை அளிக்கிறது. பேரழிவுக்‌ 
காலங்களில்கூட, பேதம்‌ பார்க்க மனம்‌ ஒப்புவது ஆச்சர்யமாக 
உள்ளது. தேர்தல்‌ வாக்கிற்காகத்‌ தங்கள்‌ மக்களைப்‌ பாதுகாப்பது 
போல்‌ ஊடகங்களிலே செய்திகளைப்‌ பரப்புவதற்காக இவர்கள்‌ 
எடுத்துக்‌ காண்ட முயற்சிகள்‌ மனித நேயத்திற்கு முற்றிலும்‌ 
முரண்பாடானவை. அரசியல்வாதிகளின்‌ இந்தச்‌ செயல்‌ மிகவும்‌ 
கண்டிக்கத்‌ தக்கதாகும்‌. 


எரிகின்ற வீட்டில்‌ எடுத்தவரை லாபம்‌ என்கின்ற முறையிலே 
உயிர்‌ இழந்தவர்களிடம்‌ நகைகள்‌ பொருள்களையும்‌, உயிருக்காக 
மன்றாடிக்‌ கொண்டிருப்பவர்களிடம்‌ கூட நகைகளைப்‌ பறித்திருக்‌ 
கிறார்கள்‌ சில எகாடும்பாவிகள்‌. இன்னும்‌ மனிதர்களிலே அரக்கர்‌ 
குலத்தார்‌ ஊடூருவியுள்ளார்கள்‌ என்பதை இது காட்டுகிறது. 
அவர்களுக்குக்‌ கடுமையான தண்டனையைக்‌ கடவுள்தான்‌ கொடுக்க 
வேண்டும்‌. 


இயற்கைப்‌ பேரழிவுத்‌ தடுப்புச்‌ செயலுக்காக அமைக்கப்பட்ட 
குழுவினர்‌ என்ன செய்தனர்‌ எனத்‌ தெரியவில்லை. இந்தப்‌ பேரழிவால்‌ 
மனிதர்களில்‌ உள்ள தராதரம்‌ அறியப்பட்டூள்ளது. அறனகளர்களி்‌ 
கரும வீரர்கள்‌, ககொடூங்கோலர்கள்‌, தன்னலவாதிகள்‌, த்க்‌ 


எனப்‌ பல பிரிவை வெளிச்சம்‌ போட்டுக்‌ காட்டியுள்ளது. 


மக்களிடையே அன்பும்‌ நேயமும்‌ ஒழுக்கமும்‌ வளர்ந்தால்தான்‌ 
நல்லவை நடக்கும்‌; அல்லவை தவிரும்‌ என்பது புரிகிறது. இறைவன்‌ 
அருள்‌ வழி காட்டட்டும்‌. 


ஆசீர்வாதம்‌ 


3 திருஷல்லை 


கேோயினூர்ய்‌ ருறாணம்‌ (தாடர்ச்சி) 
முனைவர்‌. நா. வள்ளி 


உபநிடதப்‌ எபாருள்‌ உரைத்த படலம்‌ : 

மதுப்பிரிய முனிவருக்குப்‌ பிரமதேவர்‌ சச்சிதானந்த சொரூபமாய்‌ 
இருக்கின்ற சிவஎபருமானின்‌ மேன்மைகளை எடுத்துக்‌ கூறிப்‌ 
பிரமஞானத்தைப்‌ போதிக்கத்‌ எதாடங்கினார்‌. 


“யாதொரு வஸ்துவானது சிருட்டி ஆரம்பசமயத்தில்‌ தன்னுடைய 
மாயாசக்தியினால்‌ முன்னம்‌ ஈசுவர சொரூபமாகி ஆகாயம்‌ முதலான 
பஞ்சபூதங்களால்‌ ஆன இப்பிரபஞ்சத்தைச்‌ சிருட்டித்து, பின்பு 
சீவரூபமாய்‌ அந்த பெளதீக சரீரங்களில்‌ பிரவேசித்துக்‌ கர்த்துரு 
போக்தாதீ ரூபங்களாகத்‌ தோன்றுகிறதோ அந்த வஸ்துவே பரப்பிரமம்‌. 
அதுவே பரசொரூபம்‌ என்று அறியக்‌ கடவை.” 


“யாலதாரு வஸ்து இந்த நானாவித நாமரூபமான செகத்தில்‌ 
ஆகாசம்‌ போல வியாபிக்கக்‌ பட்டிருக்கிறதோ, அந்த வஸ்துவே 
பரப்பிரமம்‌. அதுவே பரமசிவ சொரூபலமன்று அறியக்கடவை.' 


“இப்படிப்‌ பரமசிவ சொரூபம்‌ எல்லோருக்கும்‌ ஆன்மாவாய்‌ 
எங்கும்‌ பரிபூரணமாயிருந்தால்‌ எல்லோரும்‌ பரமசிவ சொரூபத்தை 
ஏன்‌ அறியவில்லைவயனில்‌, சுயம்புவான அந்தப்‌ பரமசிவன்‌ 
சிருட்டியாதீயில்‌ மனமுதலான இந்திரியங்களைப்‌ பகிர்முகமாகச்‌ 
சிருட்டித்தபடியால்‌ (நிறைய எவளிமுகமாகச்‌ சிருட்டித்த படியால்‌) அந்த 
இந்திரிய வசத்தராகி பகிர்முகமான சீவர்கள்‌ பரமசிவத்கை 
அறியவில்லை.” 


“அப்படியானால்‌ பரமசிவ சொரூபத்தை ஒருவரும்‌ ஒருகாலத்தும்‌ 
அறியமாட்டார்களா என்றால்‌, எப்போது எப்புருடன்‌ தானே 
எசன்மபுண்ணிய பரிபாகத்தால்‌, சித்த சுத்தி உண்டாகி, உலக 
போகங்களைவிடுத்து, ஞானமுக்தியுடையவனாகி அதிதீவிரமான 
முக்தியிச்சையுடையவனாய்‌, இந்திரியங்களுக்குவசப்படாதவனாய்‌, 
நதியில்‌ எதிர்த்து நீந்துகிறவன்‌ போல மகாதீரனாகி அந்தர்‌ 


4 திருவநல்லை 


முகமாகின்றானோ அப்போது அவன்‌ பரமசிவத்தைக்‌ கரதலாமலகம்‌ 
போல ( உள்ளங்கை நெல்லிக்கனிபோல ) பிரதீபந்தம்‌ ஒன்றேனும்‌ 
இன்றி உணருவன்‌.” 


“இந்தப்‌ பரமசிவ சொரூபத்தை ஆன்மா அறியும்வகை 
எவ்விதமெனில்‌, ஆன்மா நாயகனாக, புத்த சாரதியாக, மனமாகீய 
கடிவாளம்‌ பூட்டிய இந்திரியங்கள்‌ பரிகளாக அமைந்த இச்சரீரமாகிய 
தேரானது, இவ்விந்திரியப்‌ பரிகளால்‌ எவகுவித விஷயமாகிய 
வனபூமியில்‌ சஞ்சரிக்கின்ற இடத்து. இந்திரியக்‌ கொடூம்பரிகளை 
ஆத்மபூமியில்‌ திருப்பி ஆன்ம நிட்டையை அடைவதே 
பரமசிவசொரூபத்தை அறியும்‌ வகையாம்‌.” 


“அந்தப்‌ பரமசிவத்தின்‌ சொரூபமாவது ஏதெனில்‌ சுயம்பிரகாச 
சித்துரூுபமே அதன்‌ சொரூபம்‌. அது எவ்விடத்தில்‌ எவ்விதமா 
யிருக்கின்றதெனில்‌, எல்லாப்‌ பூதங்களிடத்தும்‌ எல்லாவற்றிற்கும்‌ 
ஆந்தரமான ஆன்மாவாய்‌ இருக்கின்றது. ஆனால்‌ அது 
எல்லோருக்கும்‌ ஏன்‌ தோன்றவில்லையெனில்‌, கட்சுமமாய்‌ 


பஞ்சகோசங்களால்‌ மறைக்கப்பட்டிருத்தலால்‌ தோன்றவில்லை.” 


தோற்றுசுயம்பிரகாச சித்துருவே அதன்தன்‌சொரூபம்‌ அஃது 
எவ்விடத்து எவ்விதம்‌ இருக்குமென்னில்‌ 
ஏற்றமிஃது எல்லாப்‌ பூதங்களிடத்தினிலும்‌ எல்லோர்க்குமுள்ள 
ஆன்மாவாய்‌ இருக்கும்‌ உணர்தி 
போற்றஃது இப்படியிருந்தால்‌ எல்லோர்க்கும்‌ என்னோ தோற்ற 
வில்லையெனில்‌ புகறும்‌ பொலிந்த கூக்குமமாய்‌ 
மாற்றரிய பஞ்சகோசங்களால்‌ என்றும்‌ மறைக்கப்பட்டிருத்தலால்‌ 
தோற்றவில்லை உணரே 
அது பரிச்சின்னமோ எனில்‌ ஆகாயம்போல்‌ எங்கும்‌ 
வியாபியானதால்‌ பரிச்சின்னமல்ல. இச்சின்னம்‌ திரிமூர்த்திகளுள்‌ 
ஒன்றோ எனில்‌, சருவ கருமங்களுக்கும்‌ பலத்தைக்‌ கொடுப்பதாயும்‌, 
சருவபூத அதிட்டானமாயும்‌, சருவ சாட்சிசித்து ரூபமாயும்‌ அத்து 
விதமாயும்‌ இருக்கின்றது, பரப்பிரமமானதால்‌ மும்மூர்த்திகளுக்குள்‌ 


5 திருரல்லை 


ஒன்றன்று. அவித்தை, மாயைலயனும்‌ இருவித உபாதையுமின்றித்‌ 
தத்துவப்பத இலக்கீயார்த்தமாய்க்‌ கேவலமாய்‌, நீர்க்குணமாய்‌, 
நீத்தசுத்த புத்தமாய்‌ இருக்கின்ற அகண்ட சிதாகாசமே பரமசிவ 
சொரூபமாகும்‌. 


இவ்விதமான பரமசிவ சொரூபத்தை அறிந்தோருக்குப்‌ 
பயன்யாதெனில்‌, யாதொரு அதிகாரி அகண்ட பரசிவத்தினது 
சொரூபமே நானென்று அறிகிறானோ, அவனுக்குப்‌ போக்தா 
போக்கியம்‌, போகம்‌ என்கிற இவைமுதலிய திரிபுடி இன்மையாலும்‌, 
சகலமும்‌ அகண்டபரசிவமான தன்சொரூபமென்று தோற்றுவதாலும்‌, 
சகல சரீர தாபமும்‌ நீங்கி நீரதிசயானந்தம்‌ அடைவதே பயன்‌, 
அன்றியும்‌ பிரத்தியகபின்னமேயான அப்பரமசிவ சொரூபந்‌ தானாக 
உணர்ந்தால்‌ ஆன்மா அகங்காரத்திலிருந்து விடுபட்டு, வேதார்த்தம்‌ 
துவிதமோ ? அத்துவிதமோ ? அத்துவிதமானாலும்‌ அது 
அனுபவத்துக்கு வருமோ, வராதோ என்ற ஐயங்கள்‌ எல்லாம்‌ 
அகன்றுநீற்கும்‌, சஞ்சிதம்‌, பிராரர்த்தம்‌, ஆகாமியம்‌ என்கின்ற 
கருமத்திரயம்‌ நீங்குவதும்‌ பிரயோசனமாகும்‌. 


“உபாதான காரணமாயிருக்கின்ற (மூதற்காரணமாக 
இருக்கீன்ற ஒரு மண்ணே நானாவித கடம்‌ கலசம்‌ ஆதியாகிய 
காரியமாகியது போல, ஒரு பரமசிவமே சுர, நர திரியக்காதி ரூபமான 
நானாவித நாமரூப செகத்தாகத்‌ தோன்றுகின்றது. இவ்வுண்மை 
அறியாதோருக்குப்‌ பரமசிவ சொரூபமே சீவேசுவர செகத்தான 
துவைதம்போலத்‌ தோன்றும்‌. இப்படி அவிவிவேக திருஷ்டியில்‌ ஒரு 
சொரூபமே நானாவித சரீராதிகளாய்த்‌ தோற்றினபோதிலும்‌, 
விவேகியானவன்‌ அநீத்தமான சரீரம்‌ முதலிய நானாவித உபாதிகளை 
நேதீ நேதி என்கிற வாக்கால்‌ அபவாதித்து மிஞ்சிய அகண்ட பரிபூரண 
பரமசிவமே தானென்று உணர்ந்தால்‌ சகல சோகமும்‌ நீங்கி, 
அச்‌சொரூபமாகவே ஆவான்‌.” 


“அப்பிரமசிவம்‌ சர்வபூரணமானதால்‌ அஞ்ஞானத்துடனும்‌ அதன்‌ 
காரியத்துடனும்‌ சம்மந்தப்படுமோ எனில்‌, பரசொரூபம்‌ ஆகாசம்போல்‌ 


6 திருரல்லை 


நீரவயவமாய்‌, நிர்க்குணமாய்‌, நீட்கிரியயாய்‌, நிர்விகாரமாய்‌, 
நீர்ச்சங்கமாய்‌ இருக்கின்றபடியால்‌ அஞ்ஞானத்துடனும்‌, அஞ்ஞான 
காரியத்துடனும்‌ கூடினபோதிலும்‌ அவைகளுடன்‌ சம்பந்தப்படாது.” 


இவ்விதமாகிய பரமசிவ சொரூபத்தைத்‌ தன்வடிவாக அறியாமல்‌ 
வேறாய்‌ அறிகிறவனுக்கு, ஒருக்காலத்தும்‌ சோக, மோக சம்சாரபயம்‌ 
நீங்காது. அவ்வகண்ட பரசிவ சொரூபமேயெல்லாம்‌, அதுவேதான்‌ 
என்று உணர்ந்தவனுக்குச்‌ சோகமுமில்லை: மோகமுமில்லை 


யாதொரு சம்சார பயமுமில்லை. 


உரைசெயும்‌ இத்தகைய சிவசொரூபம்‌ தன்வடிவா யுணராமல்‌ 
வேறுபடூத்து உணர்பவருக்கு எஞ்ஞான்றும்‌ 
புரைசெய்‌ சம்சாரமோகாதி பயம்‌ நீங்கா; 
பூரண சச்சிதாநந்த சொரூபமேயெல்லாம்‌ 
கரைசெய்‌ அதுவே நானென்று அறிந்தவனுக்கு என்றும்‌ 
கலங்கவரும்‌ சோக மோமாதி பயமில்லை 
வரைசெய்‌ மறைமுடிவான பொருளிது மற்றிதுகாண்‌ 
மாண்ட நின்போல்வார்க்கு அன்றி மற்வறாருவர்க்கரிதே 
இவ்வாறெல்லாம்‌ பிரமாவானவர்‌ மதுப்பிரிய முனிவருக்குக்‌ கூறி, 
மதுப்பிரியரே ! இப்பிரம வித்தையினைக்‌ குரவர்‌ முகமாகச்‌ சிரவணஞ்‌ 
செய்து நன்றாக அறிந்துகொண்டு, பின்பு சுருதிக்கு அனுகூலமான 
யுத்தியால்‌ மனனம்‌ பண்ணிய பின்‌, அகண்ட பரிபூரண சச்சிதானந்த 
பரமசிவ சொரூபமே நான்‌; நானே அச்சாரூபமமன்று தயிலதாரை 
போல இடைவிடாமல்‌ நினைத்தால்‌, அந்தப்பரமசிவ சொரூபத்தை 
அங்கை நெல்லிக்கனியன அறியலாம்‌. இந்த ஞானத்தை 
அடைவதற்குப்‌ பக்தியுடன்‌ விபூதி உருத்திராக்கம்‌ தரித்துக்‌ கொண்டு, 
ஐந்தெழுத்தைத்‌ தியானித்து பரசிவனுடைய பூசனை, தியானம்‌, 
தோத்தீரம்‌ முதலான உபாசனை செய்திடல்‌ வேண்டும்‌. அதுவே 
முத்திநெறி என்று பிரமவித்தையை உபதேசித்துத்‌ தம்முடைய 
சத்தியலோகத்தை அடைந்தார்‌. 


பின்பு, மதுப்பிரியர்‌ பிரமதேவர்‌ உபதேசித்தபடி உவகையோடூ 


7 திருஷல்லை 


வெண்ணீறு அணிந்து அக்கமணிபூண்டூ ஐந்தெழுத்தைத்‌ தியானித்து, 
எங்கும்‌ நிறைந்த அகண்ட பரசிவமே நான்‌ என்று நீரந்தர மனன 
நிதித்தியாசனஞ்‌ செய்து கொண்டிருக்கும்போது, பிறையணிந்தவரும்‌ , 
சர்வ வல்லவரும்‌, பரிபூரணரும்‌, பக்தப்பிரியரும்‌, அளவற்ற கருணை 
வடிவானவருமான .சிவபெருமான்‌, கோடி சூரியப்‌ பிரகாச 
முடையவராய்‌, அயன்மால்‌ முதலிய தேவர்கள்‌ சூழ பஞ்சாட்சர 
வடிவமாய்‌ நான்கு வேதங்களும்‌ நான்கு சிகரங்களாயும்‌, 
பிரணவத்தை நடூச்சிகரமாக உடையதாயும்‌ மற்றும்‌ சகல 
இலட்சணங்களும்‌ உடையதாயுமிருக்கின்ற நீர்மலமான திவ்விய 
விமானத்தில்‌ எழுந்தருளி, மகா கைலாசத்திலிருந்து பூமியிலிருக்கின்ற 
சமிவன சேத்தீரத்தில்‌ உலகுய்யத்‌ தோன்றியருளினார்‌. 


பரமசிவனாரைக்‌ கண்ட மதுப்பிரியர்‌, கரசரணம்‌ விதீர்ப்பக்‌ 
கடிதெழுந்து, தலைமேல்‌ கைகளைக்‌ குவித்து நிலமேல்‌ தெண்டனிட்டூப்‌ 
பணிந்துபணிந்து எழுந்து எதிரே நின்று சச்சிதாநந்தப்‌ பரிபூரணராய்ச்‌, 
சருவ அண்டசராசரம்‌ அனைத்துமானவராய்‌, அரி அயன்‌ 
முதலியோரால்‌ உபாசிக்கப்பட்டவராய்‌, அடியார்களது துயரை 
ஒழிப்பவராயுள்ள பரமசிவனாரை அந்த விமானத்திலே 
பிரத்தியட்சமாய்க்கண்டூ மிகுந்த பக்தியுடன்‌ பிரமஞானத்திலே மூழ்கி. 
நாத்தழும்பேறத்‌ துதித்து வணங்கினார்‌. 


இப்படியாக, வீரபாண்டிய மன்னன்‌ மனம்‌ மகிழும்படியாகத்‌ தான்‌ 
கூறிய செய்திகள்‌ அனைத்தையும்‌, அகத்திய முனிவர்‌ சைமினி 
முனிவருக்குக்‌ கூறியருளினார்‌, அதுகேட்ட சைமினிமுனிவர்‌ உவகை 
மீதுற “நாட்டம்‌ மூன்றுடை நாயகற்கு அன்புபூண்ட மதுப்பிரியர்‌” 
மேற்கொண்டு என்செய்தார்‌ ? பாண்டியற்கு மேலும்‌ தாங்கள்‌ கூறியது 
என்ன? மதுப்பிரியர்‌ பரமசிவனாரைத்‌ துதித்த வகையாது? 
இவற்றையெல்லாம்‌ விடாது எடுத்துரைக்க வேண்டுமென்று கேட்க, 
மதுப்பிரியர்‌ சிவபிரான்‌ இணையரிக்கு அன்புபூண்டூ துதித்தவாற்றை 
எல்லாம்‌ வீரபாண்டியனுக்கு உரைத்தவாறே, சைமினி முனிவருக்கும்‌ 
தமிழ்முனிவராகிய அகத்தியர்‌ விரித்துரைத்தார்‌ . 


(தொடரும்‌...) 


8 திருஷல்லை 


கோவிலூர்‌ ஆதீன கர்த்தர்கள்‌ வறலாறூ 
காப்பியக்‌ கவிஞர்‌ நா. மீனவண்‌ (தொடர்ச்சி) 


ஆறாம்‌ ஆதீனகர்த்தர்‌ 
சீர்‌ வளர்‌ சீர அண்ணாமலை ஞான தேசிகர்‌ 
(1911 - 1919) 

திருக்களர்‌ ஆண்டவர்‌ என்றழைக்கப்‌ பற்ற வீரசேகர 
ஞானதேசிகர்‌ பரிபூரணம்‌ எய்தியபின்‌ கோவிலூர்‌ ஞான பீடத்தின்‌ 
ஆறாம்‌ மடாதிபதியாக அமர்ந்தவர்‌ சீர்‌ வளர்‌ சீர்‌ அண்ணாமலை ஞான 
தேசிகர்‌. இளைய வயதிலேயே துறவு பூண்டவர்‌. வடக்கிலும்‌ தெற்கிலும்‌ 
பக்திப்பயிர்‌ வளர உரமாய்‌ இருந்தவர்‌. 


இராயவரம்‌ நாச்சியப்ப செட்டியார்‌ இவருடைய தந்தை. தாயின்‌ 
பெயர்‌ ஏகம்மை ஆச்சி. இவர்‌ பிறந்த ஆண்டு 1870. தேனிபட்டியைச்‌ 
சேர்ந்த அருணாசலம்‌ செட்டியார்‌ உமையாள்‌ ஆச்சி தம்பதியர்‌ 
இவரைத்‌ தத்துப்‌ பிள்ளையாக ஏற்றுக்‌ கொண்டனர்‌. அவரைத்‌ தத்துப்‌ 
பிள்ளையாக ஏற்ற அருணாசலம்‌ செட்டியார்‌ அடிக்கடி கோவிலூர்‌ வந்து 
வேதாந்த பாடம்‌ கேட்டுப்‌ போவார்‌. உடன்‌ வந்த அண்ணாமலை 
சுவாமிகளும்‌ வேதாந்தம்‌ கற்க விரும்பி ஐந்தாம்‌ பட்டமாக விளங்கீய 
ஞானத்‌ தபோதனர்‌ ஆகிய வீரசேகர ஞான தேசிகரிடம்‌ வேதாந்தம்‌ 
கற்று வந்தார்‌. வேதாந்த ஞானம்‌ முதிர முதிர இவருக்குத்‌ துறவிலே 
நாட்டம்‌ ஏற்பட்டது. அன்றைய வழக்கப்படி தாயின்‌ கையால்‌ பிச்சை 
பெற்றுத்‌ துறவினை ஏற்றனர்‌. துறவேற்ற காலத்தீல்‌ அவருடைய 
வயதோ 16. ஆனால்‌ இவருக்கு உடனடியாகத்‌ திருக்களர்‌ ஆண்டவர்‌ 
காவி கொடுக்காமல்‌ இவருடைய துறவின்‌ உறுதிப்‌ பாட்டைச்‌ சோதிக்க 
எண்ணினார்‌ போலும்‌. 


ஞான வாசிட்டம்‌ ஈறாக அனைத்து வேதாந்த நூல்களையும்‌ 
கசடறக்‌ கற்று இவர்‌ தலப்பயணத்தை மேற்‌ கொண்டார்‌. காசி நேபாளம்‌ 
போன்ற பல பதிகளுக்கும்‌ சென்றார்‌. காசியில்‌ சில ஆண்டுகள்‌ தங்கிக்‌ 
காசி விசுவேசரரையும்‌ விசாலாட்சியையும்‌ வணங்கியதோடூ அங்கு 


9 திருஷல்லை 


வடமொழியையும்‌ கற்றுத்‌ தேர்ந்தார்‌. பின்னர்‌ நேபாளம்‌ பத்திரிநாத்‌ 
முதலான தலப்பயணங்களை மேற்கொண்டார்‌. அப்பயணங்களை 
முடித்துக்‌ கொண்டு அவர்‌ தென்னகம்‌ திரும்பியதும்‌ அவருக்குக்‌ 
காவியாடை வழங்கப்‌ பெற்றது. 


இந்நிலையில்‌ வீரசேகர ஞான தேசிகர்‌ பரிபூரணம்‌ 
எய்தியநிலையில்‌ இவர்‌ 1911 ஆம்‌ ஆண்டில்‌ கோவிலூர்‌ மடாதிபதிப்‌ 
பொறுப்பினை ஏற்க நேர்ந்தது. அப்‌பொழுது இவருடைய வயது 41. 
எட்டு ஆண்டுக்‌ காலமே இவருடைய அருளாட்சி நடைபெற்றது. 
இவருக்குப்‌ பல குறுக்கீடுகள்‌ இருந்த போதும்‌ தம்‌ மதிவலியால்‌ 
அவற்றை வென்றார்‌. பாடம்‌ சொல்லுவதில்‌ மிக்க ஈடுபாடு உடையவர்‌. 
அஞ்ஞவதைப்‌ பரணி நூலை நன்கு கற்றுத்‌ தேறி ஞான முதிர்ச்சி 
பெற்றவர்‌. சொற்பொழிவாற்றல்‌ கொண்டவர்‌. 18 புராணங்களையும்‌ 
வடமொழியில்‌ இருந்து தமிழாக்கம்‌ செய்தவர்‌ இவர்‌. பல தமிழ்நூல்கள்‌ 
பரவ வேண்டும்‌ என்ற நோக்குடன்‌ கிளைமடங்களில்‌ அச்சகங்களை 
நிறுவியவர்‌. இத்தொண்டில்‌ இவருக்குத்‌ துணைநின்றவர்கள்‌ 
திருப்பூவணம்‌ மடாதீபதியாகப்‌ பின்னாளில்‌ இருந்த காசிகானந்த 
சுவாமிகளும்‌ சுப்பையா சுவாமிகளுமே. 


கோவிலூரில்‌ நடந்த ஆடிப்பூர விழாவில்‌ பேரவை ஒன்றைக்‌ 
கூட்டிக்‌ காலை மாலை இருவேளையும்‌ பல அறிஞர்களையும்‌ 
கலைஞர்களையும்‌ அழைத்துப்‌ பங்கு பெறச்‌ செய்து அவர்களுக்குப்‌ 
பொன்னும்‌ பட்டும்‌ பரிசளித்தவர்‌. திருக்களர்‌ ஆண்டவர்க்குத்‌ தனித்‌ 
தேர்‌ செய்ய விரும்பி ஏற்பாடு செய்தார்‌. ஆயினும்‌ அப்பணி 
நிறைவேறவில்லை. இவர்‌ தம்முடைய அருளாட்சிக்‌ காலத்தில்‌ ரூபாய்‌ 
6௦௦௦௦ செலவில்‌ கொற்றவாளீசருக்குப்‌ பள்ளியறை கட்டூவித்தார்‌. 
சிதம்பரத்தில்‌ பாவாடைக்‌ கட்டளையை ஏற்படுத்தினார்‌. மடத்திற்கு 
வரும்‌ நெல்லை விற்று ரூபாய்‌ 50000 வரை மிச்சப்படுத்தி இருப்பில்‌ 
இருக்க ஏற்பாடூ செய்தார்‌. துறவியரின்‌ சாப்பாட்டிற்காக நிலம்‌ 
வாங்கியவரும்‌ இவரே. தன்னுடைய குருநாதர்‌ ஆகிய ஐந்தாம்‌ மடாதிபதி 
வீரசேகர ஞான தேசிகருக்கு ரூபாய்‌ 25 ஆயிரம்‌ செலவில்‌ சமாதி 
ஆலயத்தை அழகுடன்‌ அமைத்தவரும்‌ இவரே. 


10 திருஷல்லை 


சிருங்கேரி நரசிம்ம பாரதியின்‌ சமாதி ஆலயத்தை 
எழுப்பினார்‌. சாரதா தேவிக்குரிய ஆலயத்திருப்பணி செய்து திருக்குட 
நீராட்டினையும்‌ நடத்தி வைத்தார்‌. அங்கிருந்த கீருட்டினராசேந்தீர 
மாமன்னர்‌ இவரை அரண்மனைக்கு அழைத்து மரியாதை செய்தார்‌. 


இத்தகைய பலபணிகளைச்‌ செய்து வந்த சீர்‌ வளர்‌ சீர்‌ 
அண்ணாமலை சுவாமிகள்‌ 1919 ஆம்‌ ஆண்டு சித்தார்த்தி வைகாசி 
8 ஆம்‌ நாளில்‌ திருவோண நட்சத்தித்தில்‌ பரிபூரணம்‌ அடைந்தார்கள்‌. 
அவருடைய சமாதி ஆலயம்‌ கோவிலூரில்‌ உள்ளது. 49 ஆண்டுக்‌ 
காலமே வாழ்ந்து ஆன்மீகமும்‌ தமிழும்‌ தழைத்தீட உதவியவர்‌ 
அண்ணாமலை தேசிகர்‌. 


ஆறாம்‌ ஆதீனகர்த்தா 
சீர்‌ வளர்‌ சீர்‌ அண்ணாமலை ஞான தேசிகர்‌ வரலாறு நிறைவுற்றது 


தொடரும்‌....) 


விளம்பரங்கள்‌ வரூவற்கப்படுகின்றன 


பின்‌௮ட்டை முழுப்பக்கம்‌ கட்டணம்‌ ரூ. 1000/- 
அட்டை உள்பக்கம்‌ கட்டணம்‌ ரூ. 750/- 
நூலின்‌ உள்பக்கம்‌ கட்டணம்‌ ரூ. 500/- 


தொடர்புக்கு - பதிப்பாசிரியர்‌ “திருரநெல்லை” 


ஆன்மீக அன்பர்களும்‌ கோவிலூர்‌ மடாலயத்தின்‌ 
நிகழ்வுகளில்‌ ஆர்வம்‌ காண்ட பக்தர்களும்‌ திருஷல்லை 
அம்மன்‌ வயரில்‌ வவளிவரும்‌ ஆன்மீகத்‌ திங்கள்‌ இதழுக்குச்‌ 
சந்தா எசலுத்தி உறுப்பினராகுமாறு வேண்டுகிறோம்‌ 


- பதிப்பாசிரியர்‌ 


11 திருரல்லை 


சுசிவனன போதும்‌ தொடர்ச்சி 
தவத்திரு தத்துவராய சுவாமிகள்‌ இயற்றியது 
(உரை விளக்கம்‌ - காப்பியக்‌ கவிஞர்‌ நா. மீனவன்‌) 


63. அறியாப்‌ எபொருள்கா ரணமா யைகுறித்து 
அறியும்‌ எபொருள்கா ரியமாம்‌ உலகுஇந்‌ 
நெறியால்‌ திகழ்நான்‌ மறைஅந்‌ தம்‌எலாம்‌ 
நீஅன்று எனவோ துநிரந்‌ தரமே. 
உணர முடியாத பொருள்‌ காரண மாயை. சுட்டி உணரப்‌ 
படுகின்ற பொருள்‌ காரியமான உலகம்‌. இது கல்‌, இதுமரம்‌, இது 
மலை, இது நெருப்பு, இது வானம்‌ என்று சுட்டிக்‌ காட்டி உணரக்கூடியது 
காரிய மாயையாகிய பிரபஞ்சம்‌. ஒவ்‌எவாரு பொருளுக்கும்‌ காரணம்‌ 
இருக்கிறது. காரியம்‌ பிறக்கிறது. (தங்கம்‌ காரணம்‌, ஆபரணம்‌ காரியம்‌ 
அதுபோல மாயை காரணம்‌, பிரபஞ்சம்‌ காரியம்‌ 


இந்தக்‌ காரணம்‌ .காரியம்‌ இரண்டுமே நீ அல்ல, 
இவற்றுக்கெல்லாம்‌ அப்பாற்பட்டது ஆன்மா என்று வேதங்களின்‌ 
முடிவான உபநீஷத்துக்கள்‌ நீச்சயமாகக்‌ கூறுகின்றன. 


64. அறியும்‌ பொருள்‌ அன்று அறியாப்‌ எபாருளன்று 
அறிவா கியநீ எனும்‌அப்‌ எபாருள்தான்‌ 
பொறியின்‌ வழிநின்று அறியும்‌ எபாருளோ 
போதக்‌ கண்விழித்து அறியும்‌ எபாருளே. 
அறியும்‌ பொருளான காரியம்‌, அறிய முடியாத மாயையான 
காரணம்‌ இரண்டூமே நீ அல்ல. நீ அறிவு வடிவம்‌. நீ என்ற அந்தப்‌ 
பொருளை புலன்களின்‌ வழியாக ஞானேந்திரியங்கள்‌ வழியாக) 
அறிந்து கொள்ள முடியாது.ஞானம்‌ என்ற கண்‌ திறந்தால்தான்‌அதை 
அறியலாம்‌. 


12 திருரல்லை 


65. வேதப்‌ பொருள்தான்‌ இதுவே றுசொனும்‌ 
வினையா வையும்‌அன்று ஒருவே றும்‌இலாப்‌ 
போதப்‌ பொருள்‌அந்‌ தமறைக்கு அணியாம்‌ 
புனிதப்‌ பொருள்தத்‌ வமசிப்‌ பொருளே. 
இப்பாழுது கூறியது வேதத்தின்‌ சிறந்த பபாருள்‌. இதற்கு 
வேறான கர்ம உபாசனைகள்‌ எதுவும்‌ சிறந்த பொருள்‌ அல்ல. 
வேறுபாடு இல்லாத அறிவு வடிவமான பொருளும்‌, வேதத்துக்கே 
அலங்காரமாக விளங்குவதும்‌ தத்வமசி என்ற மகா வாக்கியப்‌ 


பொருளே. புனிதமான பொருளும்‌ அதுவே. 


66. நிமலம்‌ ஆம்பரம்‌ அது எனும்‌எபொருள்‌ 
நீஎ னும்‌எபாருள்‌ சீவனே 
அமலம்‌ ஆனஇ ரண்டு ஐக்கியம்‌ 
அசிப தப்‌எபாருள்‌ ஆவதே. 

“தத்‌' என்ற சொல்லினது பொருள்‌ களங்கமற்ற நீர்மலமான 
ஈசுவரன்‌ என்பதே. த்வம்‌ என்ற சொல்லின்‌ பொருள்‌ சீவன்‌ ஆகும்‌. அசி 
என்ற சொல்லின்‌ பொருள்‌ இருக்கின்றாய்‌ என்பதே. குற்றமில்லாத 
ஈசுவரனும்‌ சீவனும்‌ ஒன்றே என்பதாம்‌. 


67. அருமை ஆகிய பிரமம்‌ முன்னிலை 
ஆகும்‌ ஆருயிர்‌ பின்னிலை 
இருமை ஆனஇ ரண்டு ஐக்கியம்‌ 
எய்தும்‌ ஆறுஎவன்‌ என்னவே. 
எளிதில்‌ அடைவதற்கு அரிதான பிரம்மம்‌ கண்முன்‌ தெரியாமல்‌ 
மறைந்திருக்கும்‌ எபாருள்‌ ஆகும்‌. சீவர்கள்‌ கண்ணுக்குத்‌ தெரிவன. 
எனவே இவ்விரு வகையான அறங்களால்‌ வேறுபட்ட சீவனும்‌ 
பிரம்மமும்‌ ஒன்று ஆவது எந்த வழியில்‌? காணாததற்கும்‌ 
காண்பதற்கும்‌ எவ்வாறு ஐக்கியம்‌ ஏற்படும்‌ ? என்று சசிவன்னன்‌ கேட்க 
நந்தி பராயணர்‌ கூறத்‌ தொடங்கினார்‌. 


13 திருரல்லை 


68. உபாதி யால்வரு பேத மேஇவர்‌ 
பேதம்‌ அன்றுஉரு உயிரினின்‌ 
கபஆதி யாம்‌உடல்‌ போல்‌இ றைக்குள 
காரண ஆதிகள்‌ காயமே. 
ஈசுவரனுக்கும்‌ சீவனுக்கும்‌ உள்ள வேறுபாடுகள்‌ உபாதிகளால்‌ 
உண்டானதே. வடிவத்தினால்‌ அல்ல. சீவனுக்குக்‌ கபம்‌ வாதம்‌ பித்தம்‌ 
இவற்றால்‌ கூடிய உடல்‌ இருக்கிறது. (காரிய சப்த உபாதிகள்‌ சீவனுக்கு 
இருப்பதை 61 ஆவது பாடலில்‌ சொன்னாறி அதுபோல ஈசனுக்குக்‌ 
காரண சப்த உபாதிகள்‌ காயமாக இருக்கிறது. ( காரண சப்த 
உபாதீகளை வரும்‌ பாடலில்‌ விளக்குகிறார்‌) 


69. ஈசன்‌ முற்றுஅறி வான்வி யாபி 
எவைக்கும்‌ ஏதுஇ யம்பும்‌ஆ 
காச கன்நீரு பாதி பாவனை 
காரண ஆதிகள்‌ ஆவதே. 
எல்லாவற்றிற்கும்‌ மேலானவன்‌ , முழுதும்‌ அறிபவன்‌, எங்கும்‌ 
நிறைந்தவன்‌, எல்லாவற்றிற்கும்‌ காரணம்‌ ஆனவன்‌, 
எல்லாவற்றையும்‌ படைப்பவன்‌, அனைத்தையும்‌ காப்பவன்‌, 
அனைத்தையும்‌ அழிப்பவன்‌ ஆகிய இவை ஏமும்‌ ஈசுவரனுக்கு உரிய 


காரண சப்த உபாதிகள்‌ எனப்படும்‌. 


70. நீதி யால்‌இரு உபாதி நீக்கிட 
நீஎ னச்‌சொல்ப தத்தினும்‌ 
ஆதி ஆகிய தற்ப தத்தும்‌ 
அசுத்த சுத்தம்‌உ ரைத்துமே. 

(தத்‌ த்வம்‌ அஸி' என்ற மகா வாக்கியத்தின்‌ பொருளை 
விளக்கத்‌ தொடங்குகிறார்‌.) சாத்திரங்கள்‌ விளக்கும்‌ இரண்டு 
உபாதிகளையும்‌ நீக்கும்‌ எபாருட்டூ, த்வம்‌ என்ற சொல்லிலும்‌ 
அவ்வாக்கியத்தில்‌ முதலாவதாகிய தத்‌ என்ற சொல்லிலும்‌ உள்ள மாசு, 
தூய்மை இரண்டையும்‌ கூறுகிறேன்‌. 


14 திருஷல்லை 


71. ஆகம்‌ முன்திகழ்‌ ஏழும்‌ நான்‌எனல்‌ 
தொம்ப தத்தில்‌௮ சுத்தமே 
சோகம்‌ இன்றிய சான்று நான்‌எனல்‌ 
தொம்ப தப்‌பொருள்‌ சுத்தமே. 
உடல்‌ முதலாகத்‌ திகழ்கின்ற ஏழு உபாதிகளையும்‌ (சீவனுக்கு 
உள்ள காரிய சப்த உபாதிகள்‌ ) ஆத்மா என்று சொல்லுதல்‌, த்வம்‌ 
என்னும்‌ சொல்லிலுள்ள அசுத்தமாகும்‌. துக்கம்‌ நீங்கிய சாட்சியே 
ஆத்மா என்று கொள்ளுதல்‌ த்வம்‌ என்ற சொல்லிடத்திலுள்ள 
சுத்தமாகும்‌. நான்‌ கர்த்தா' “நான்‌ போக்தா' என்ற நினைவு த்வம்‌ 
என்ற பதத்தில்‌ அசுத்தம்‌. நான்‌ ஏழு உபாதிகளுக்கும்‌ சாட்சியாக 
மட்டும்‌ இருக்கிறேன்‌ என்ற பாவனை சுத்தம்‌. 


72. அகில காரணம்‌ ஆதி நான்‌எனல்‌ 
தற்ப தத்தில்‌அ சுத்தமே 
சகல காரண சான்று நான்‌எனல்‌ 
தற்ப தப்‌பாருள்‌ சுத்தமே. 
காரண சப்த உபாதிகளுடன்‌ கூடியிருக்கும்‌ போது அந்த அறிவு 
சொரூபத்தை பிரம்மம்‌ என்று கூறுதல்‌ அசுத்தம்‌. அதாவது தத்‌ என்ற 
சொல்லில்‌ அசுத்தம்‌. 
காரண சப்த உபாதிகள்‌ ஏழுக்கும்‌ சர்வ சாட்சியாக உள்ள அறிவு 
சொரூபம்‌ மாத்திரமே பிரம்மம்‌ என்பது தத்‌ என்ற பதத்தில்‌ உள்ள 
சுத்தமான பொருளாகும்‌. 


73. செறிந்த காரண காரி யங்கள்‌ 
சிதைந்து மேல்உறு சித்ததாய்‌ 
அறிந்த வாதனை தானும்‌ அற்றதுஅவ்‌ 
அசிப தப்‌எபாருள்‌ ஆவதே. 
காரண சப்த உபாதிகள்‌, காரிய சப்த உபாதிகள்‌ விசாரத்தால்‌ 
நாசமடைந்து, பின்‌ எஞ்சியுள்ள கூடஸ்தனும்‌ பிரம்மமும்‌ ஒன்றே என 
உணர்ந்த பின்‌, அவ்வாறு உணர்ந்த அந்த வாசனையும்‌ நீங்கியதுவே 
முன்னர்க்‌ கூறிய 'இருக்கின்றாய்‌' என்னும்‌ 'அசி' பதத்திற்குப்‌ 
பொருளாகும்‌. 


15 திருஷல்லை 


74. அசுத்தம்‌ ஆகியது இருப தத்தீனும்‌ 
முக்கி யப்‌பொருள்‌ ஆகுமே 
விசுத்தம்‌ ஆனதுஇ லக்கி யப்‌எபொருள்‌ 
என்று சொல்லுவர்‌ விமலரே. 

“தத்‌, த்வம்‌' என்ற இரண்டு சொல்லின்‌ இடத்தும்‌ உள்ள 
அசுத்தம்‌ ஆகிய பொருளை முக்கியப்‌ பொருள்‌ அல்லது சொற்பொருள்‌ 
என்று கூறுவர்‌. சுத்தமான பொருளையே இலட்சியப்‌ பொருள்‌ என்று 
பெரியோர்‌ கூறுவர்‌. 


75. முரண்ட சீவப ரங்கள்‌ தம்முடல்‌ 
முக்கி யப்‌பொருள்‌ ஆவதே 
இரண்டில்‌ வேறுஅறு சிற்சொ ரூபம்‌ 
இலக்கி யப்‌பாருள்‌ ஆவதே. 
ஈசவர உபாதிகள்‌ வேறு, சீவனுடைய உபாதிகள்‌ வேறு, இந்த 
இரண்டும்‌ முக்கியார்த்தம்‌ எனப்படும்‌. இதில்‌ ஐக்கியம்‌ கூடாது. 
ஈசுவரனிடத்திலும்‌ சீவனிடத்திலும்‌ உள்ள அறிவு வடிவமான “சித்‌ 
சொரூபமே” இலட்சியார்த்தம்‌ எனப்படும்‌. அறிவு சொரூபம்‌ 
இரண்டிலும்‌ வேறுபடாமல்‌ இருப்பதால்‌ ஐக்கியம்‌ கூடும்‌. 


76. ஊக்கி யப்பர சீவர்‌ தங்கள்‌ 
உடம்பு இரண்டும்‌ இலக்கணா 
வாக்கி யப்படி நீக்கி னால்‌ஒரு 
வத்து வேபர வத்துவே. 
உயர்வினையுடைய ஈசுவரன்‌, சீவன்‌ ஆகிய இவர்தம்‌ உடல்கள்‌ 
இரண்டையும்‌ இலட்சணா வாக்கியப்படி நீக்கினால்‌ பிரம்மம்‌ என்ற ஒரு 
பொருளே உள்ளதாம்‌. ஈசுவரன்‌, சீவன்‌ இரண்டுக்கும்‌ உபாதிகள்‌ 
உள்ளபடியால்‌ உடம்பு என்று கூறுகிறார்‌. இந்த இரண்டும்‌ விட்டூவிடாத 
இலட்சணையின்‌ மூலம்‌ ஒன்றே என்ற ஞானம்‌ பிறந்து விட்டால்‌ 
(உபாதிகளை நீக்கிவிட்டால்‌ ஒரே வஸ்துவான பிரம்மம்தான்‌ இருக்கும்‌. 
(ஈசுவரன்‌, சீவன்‌ இரண்டல்ல ஒன்றே என்பது கருத்து. 


16 திருஷல்லை 


வேதாந்தக்‌ கலைக்‌ கொற்கள்‌ 


(தொகுப்பு : ராமஸ்வாமி, ராம.௪. வதாந்த மாணவர்‌] 


வேதாந்தக்‌ கலைச்‌ எசாற்கள்‌ 
ஒன்பதாம்‌ தொகுதி சொற்கள்‌ 289 முதல்‌ 352 வறை 


17 


பார்ப்பவன்‌ / கண்‌ 


அற்பம்‌ 

அரிது 

ஆழ்சுமுத்தி / சமாதி 

தொடு புலன்‌ 

வாயில்‌ / வழி 

இரண்டு (எனும்‌ கோட்பாடு) 


வெறுப்பு 

பருமை / காணக்கூடிய 
ஒளி / பளபளப்பு 
பேரொளி 

தோல்‌ 
வெண்ணைய்‌ 
தடைசெய்‌ / விலக்கு 
திட முடிவு 
அலையாத 

பற்றற்ற 
பலன்கருதா 
ஈடுபாடூ 


ஒப்புக்கொள்ளக்கூடியதாக்கு 


திருஷல்லை 


நீஷித்த 


நீத்யம்‌ 


நிதர்சனம்‌ 
நீதித்யாசனம்‌ 
.நிமந்த்ரன்‌ 
நிமித்த 
நிர்ணயம்‌ 
நிர்மல 
நிர்விகற்ப 
நீர்விகார 
நீராகார 
நீரீக்ஷித்த 
நிரூபணம்‌ 
நீரோதம்‌ 
நீவ்ருத்‌ 
நீவர்த்தி 
நிவேதனம்‌ 
நீதி 

பசு 
பஞ்சீகரணம்‌ 
பட்சபாதம்‌ 
பதம்‌ 


பந்தம்‌ 


செய்யக்கூடாத / 


தடைசெய்யப்பட்ட 
முடிவற்ற / 
எப்போதும்‌ நிலைத்த 


கண்கூடாக 
தெளிவுபெறல்‌ 
அழைப்பு 
துணை / மற்ற 
உறுதி / வரையறை 
மாசற்ற 
மாறுபாடற்ற 
பாதீப்பற்ற 
வடிவற்ற 

மதிப்பீடு 
மெய்ப்பித்தல்‌ 
நிறுத்து / தடைசெய்‌ 
தவிர்‌ 

விடுதலை / நீக்கம்‌ 
படைப்பு 

ஒழுக்கம்‌ 

விலங்கு 

ஐங்கலப்பு 
ஒருதலைச்சார்பு 


சொல்‌ 


பிணைப்பு / கட்டு 


திருரல்லை 


ஃபரக்‌ மாற்றம்‌ 

பரம்‌ முதன்மை 

பரம்பராகத மரபு 

பரவசம்‌ தன்னுணர்வின்மை 

பராதீனம்‌ சார்ந்து 

பரிகரி நீக்கு 

பரிச்சின்ன குறுகிய / சிறிய 

பரிச்சேதம்‌ துண்டிப்பு 

பரிஸ்திதி கழ்நீலை 

பரிணாமம்‌ திரிபு / மாற்றம்‌ 

பரித்யாகம்‌ சரண்‌ 

பரிவேஷ்டம்‌ சூழ்தல்‌ 

பரோட்ச கண்ணிற்குத்‌ தெரியாத / 
நூலறிவு 

பவித்ர | தூய 

பாகிய வெளியில்‌ 

பாஷ்யம்‌ முதன்மை / 
தலையாய விளக்கம்‌ 


பாஷணம்‌ சொற்பொழிவு 


பாலிதஹ போற்று / பேண்‌ 


பாவனை மனப்பாங்கு 
பிரக்ஞை நுண்ணறிவு 
பிரகடனம்‌ தெரியப்படுூத்தல்‌ 


தொடரும்‌..... 


19 திருஷல்லை 


[்‌] [] 
மடாலய நிகழ்வுகள்‌ 

2.7.2013 அன்று திருக்களர்‌ கிருஷ்ணானந்த சுவாமிகள்‌ 
குருபூஜை தீருக்களரில்‌ மிகச்‌ சிறப்பாக நடைபெற்றது. 

5.7.2018 அன்று சின்னத்துறவு சுவாமிகள்‌ என்று 
வணங்கப்பெறும்‌ கண்டனூர்‌ அருணாச்சல சுவாமிகள்‌ குருபூசையும்‌ 
11 ஆவது பட்டமாகத்திகழ்ந்த காசிவிசுவநாத சுவாமிகள்‌ குருபூசையும்‌ 
நடைபெற்றன. அன்பர்கள்‌ கலந்து காண்டு சிறப்பித்தனர்‌. 

1௦.7 2013 அன்று நாச்சியப்ப சுவாமிகள்‌ கலை அறிவியல்‌ 
கல்லூரி முதலாண்டு வகுப்புகள்‌ தொடக்க விழா நடைபெற்றது. 
சீர்வளர்சீர்‌ மெய்யப்ப ஞான -தேசிக சுவாமிகள்‌ முன்னிலையில்‌ 
பாரதீதாசன்‌ பல்கலைக்‌ கழக முன்னாள்‌ துணை வேந்தர்‌ 
திரு... முத்துக்கருப்பன்‌ அவர்கள்‌ வகுப்புகளைத்‌ தொடங்கி வைத்துச்‌ 
சிறப்புரை ஆற்றினார்‌ . கல்லூரி முதல்வர்‌ டாக்டர்‌ சே. குமரப்பன்‌ 
அனைவரையும்‌ வரவேற்றார்‌. ஆங்கிலத்துறைத்‌ தலைவர்‌ பேரா. 
4. பாலசந்தீரன்‌ நன்றி நவில நாட்டுப்‌ பண்ணுடன்‌ விழா இனிதே 
நீறைவுற்றது. விழா நீறைவுற்றதும்‌ முறையாக வகுப்புகள்‌ நடந்தன. 

11.7.2018 அன்று உடற்பயிற்சிக்‌ கல்லூரியில்‌ ஒPE.,BP.Ea., 
1 MP.Ed.,M.Phil., வகுப்புகளைச்‌ சீர்வளர்சீர்‌ மெய்யப்ப ஞான தேசிக 
சுவாமிகள்‌ தொடங்கிவைத்து ஆசியுரை வழங்கினார்கள்‌. 

12.7.2013 அன்று மாணிக்க வாசகர்‌ பூசையும்‌ 13.7.2013 
அன்று அமர்நீதி நாயனார்‌ பூசையும்‌ அருள்மிகு கொற்றவாளீசுவரர்‌ 
கோயிலில்‌ நிகழ்த்தப்‌ பெற்றன. i 

15.7.2013 அன்று பள்ளத்தூர்‌ எபரிச்சியப்ப ஐயா 
குருபூசையும்‌ 7ஆவது பட்டமாக அமர்ந்து அருளாசி புரிந்த ஸ்ரீமத்‌ 
மகாதேவ ஞான தேசிகர்‌ குருபூசையும்‌ நிகழ்ந்தன. அன்பர்கள்‌ கலந்து 
கொண்டு குருவருளும்‌ திருவருளும்‌ பெற்றனர்‌. 

17.7.2013 அன்று எல்லா மாணவர்களுக்கும்‌ யோகா வகுப்பு 
சீர்வளர்‌ சீர்‌ மெய்யப்ப ஞான தேசிக சுவாமிகள்‌ அவர்களால்‌ தொடங்கி 
வைக்கப்பெற்றது. 


——— அ அ: 


20 திருரல்லை 


பி 


உறு 


சனாதன தர்ம உலகப்‌ பல்கலைக்‌ 


கழக அறநிலை நடத்தும்‌ 
கல்வி நீறுவனங்கள்‌ 


கோவிலூர்‌ ஆண்டவர்‌ பாரம்பரியக்‌ கலை மற்றும்‌ 


பண்பாட்டுக்‌ கல்லூரி 


அ. திருமுறைக்‌ கல்லூரி . - 1995 

ஆ. நாதஸ்வரக்‌ கல்லூரி - 1995 

ஆ. தவில்‌ கல்லூரி - 1995 

ஈ. கல்‌ சிற்பக்‌ கல்லூரி - 2004 

௨. ஐம்‌எபான்‌ சிலைக்‌ கல்லூரி - 20௦5 
(உலோகக்‌ சிற்பம்‌) 

ஊளை. மரச்சிற்பக்‌ கல்லூரி - 2006 


சீர்‌ வளர்‌ சீர்‌ முத்துராமலிங்க ஆண்டவர்‌ நர்சரி மற்றும்‌ 
பிரைமரி பள்ளி - 1995 

கோவிலூர்‌ ஆண்டவர்‌ மாண்டிசோரி பள்ளி - 1995 
கோவிலூர்‌ ஆண்டவர்‌ உடற்பயிற்சிக்‌ கல்லூரி - 2007 
கோவிலூர்‌ ஆண்டவர்‌ யோகா ஆராய்ச்சி மையம்‌ - 
2007 

நாச்சியப்ப ௬வாமிகள்‌ பாலிஎடக்னிக்‌ கல்லூரி - 2002 
கோவிலூர்‌ ஆண்டவர்‌ மெட்ரிகுலேசன்‌ பன்னி - ௨௦௭1௦ 
கோவிலூர்‌ ஆண்டவர்‌ சமுதாயக்‌ கல்லூரி - 201௦ 
நாச்சியப்ப ௬வாமிகள்‌ கலை அறிவியல்‌ கல்லூரி 


தொடங்கப்‌ பெற்றுன்னது. 


நாச்சியப்ப ௬வாமிகள்‌ 
கலை அறிவியல்‌ கல்லூரி 
இருபாலாருக்கும்‌) 
கோவிலூர்‌, காரைக்குடி - 630 307. 
சனாதன தர்ம உலகப்‌ பல்கலைக்கழக அறநிலையின்‌ ஓர்‌ அங்கம்‌ 
(தமிழக அரசின்‌ ௮னுமதீபெற்றது. 
அழகப்பா பல்கலைக்கழகத்தின்‌ இணைவு பெற்றது) 


% BA. A. English, ச B.Com. 
% B.Com. (C.A) ச B.B.A. 
% B.Sc. Computer Science 


2013-14 ஆம்‌ கல்வி ஆண்டிற்கான மாணவர்‌ சேர்க்கை 
நடைபெறுகிறது. தொடர்புக்கு : 234523 


அல்லுபயனி சுப்பு அம்சுஙிதள்‌ : 


ப 


பல்வேறு கல்வி நீறுவனங்களைச்‌ சேவை 
மனப்பான்மையுடன்‌ சிறப்பாக நடத்திவரும்‌ கோவிலூர்‌ 
மடாலயத்தினால்‌ நடத்தப்படுவது. 

குறைந்த கல்விக்‌ கட்டணம்‌ 

பலஆண்டு அனுபவமிக்க ஆசிரியர்கள்‌ 

சிறந்த கட்டமைப்பு வசதி 

வசதி நிறைந்த ஆய்வுக்‌ கூடங்கள்‌ 

நிறைந்த அரசு / தனியார்‌ பேருந்து வசதி 
மாணவிகளுக்குக்‌ கல்லூரி வாகன வசதி 

ஆங்கிலம்‌ பேசப்‌ பயிற்சி 

தனித்திறன்‌ வளர்ப்புப்‌ பயிற்சி 

அதிக நூல்கள்‌ நிறைந்த நூலக வசதி 

விளையாட்டு மைதானங்கள்‌ மற்றும்‌ விளையாட்டிற்கு 
முக்கியத்துவம்‌ 


பபடபடபடபட்பப। 


